GOVERNMENT OF TAMIL NADU 

2017 


[Regd . No . TN /CCN / 467 / 2012 - 14 . 
[R . Dis . No . 197 / 2009 . 
[Price : Rs. 4 .00 Paise . 


E 
TAM 


MENT OF 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


JPCE 


SGOVER 


NADU 


U 


TRUT 


PUBLISHED BY AUTHORITY 


ALONE T 


RIUMPHS 


No. 20 ] 


CHENNAI, WEDNESDAY , MAY 17 , 2017 
Vaikasi 3 , Hevilambi, Thiruvalluvar Aandu - 2048 


Part 11 - Section 2 


Notifications or Orders of interest to a section of the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


CONTENTS 


450 


Pages 

Pages . 
COMMERCIAL TAXES AND REGISTRATION 

Chennai Metropolitan Area relating to the 
DEPARTMENT 

Construction of Multi -storied Building at Ambattur 
Village, Chennai.. 

. . 451 
Indian Stamp Act 

Exemption from the provisions of Development 
Provisions for the Consolidation of duty Chargeable 

Regulation of Chennai Metropolitan Development 
in respect of issue of Policies by the New India 

Area relating to the existing shops cum 
Assurance Company Limited through its 

residential building at J. J. Nagar West, Nolambur 
Regional Office Coimbatore for Certain period . 

Village , Chennai.. 

451 
Provisions for the Consolidation of duty Chargeable 

Exemption from the provisions of Development 
in respect of issue of Policies by the Oriental 

Regulation of Second Master Plan for Chennai 
Insurance Company Limited through its 

Metropolitan Area relating to the Regularization 
Corporate Business Regional Office, Chennai 

or existing Building at Anna Nagar, Chennai 
for certain period 

Amendment to Notification 

.. 
. 

451 
Amendment to Notification 

Exemption from the provisions of Development 
HIGHWAYS AND MINOR PORTS DEPARTMENT 

Regulation of Chennai Metropolitan Development 
Acquisition of Lands . 

Area relating to the existing Residential Building 
at Korattur Village , Chennai .. 

451-452 
Amendment to Notification 

450 

LABOUR AND EMPLOYMENT DEPARTMENT 
HOME DEPARTMENT 

Industrial Disputes Act - Declaration of News Print 
Tamil Nadu Civil Courts Act: — Constitution of District 

and Paper Manufacturing Industry to be a Public 
Munsif Court at Bodinayakanur in Theni District 

Utility Service .. 

452 
by converting the existing District Munsif-cum 
Judicial Magistrate Courts, Bodinayakanur .. 450 - 451 Labour Courts for Adjudication .. 

452 -457 
HOUSING AND URBAN DEVELOPMENT 

DEPARTMENT 


150 


450 


luglio NV 


. 


Tamil Nadu Town and Country Planning Act 

Relaxation from the Development Regulation of 


[ 449 ] 


D .T.P . — 11-2 (20 ) — 1 


450 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part II - Sec. 2 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


HIGHWAYS AND MINOR PORTS DEPARTMENT 


COMMERCIAL TAXES AND REGISTRATION 

DEPARTMENT 


Acquisition of Lands. 
Amendment to Notification 


Notifications under the Indian Stamp Act. 


Provisions for the Consolidation of duty Chargeable in [G . O .( D .) No . 94 , Highways and Minor Ports (HN 2 ), 
respect of issue of Policies by the New India Assurance 

26th April 2017 , Foto 13 , Comelo , Gui 
Company Limited through its Regional Office Coimbatore 

FOTO - 2048.] 
for Certain period under the Act. 

No. 11 (2 )/HWMP /388 /2017 . — The following Amendment is 

issued to G . O . ( D ) No . 233, Highways and Minor Ports 
[G . O . (Rt.) No. 205 , Commercial Taxes and Registration (J1), Department, dated 06 - 11 - 2015 and the Notification 

19th April 2017 , flito 6, Comolotu , 15601611653 No . II ( 2 )/HWMP/676 (d - 7 ) 2015 published at Pages No. 23 
400T6 - 2048. ] 

to 27 of No. 237 Part 11 Section 2 of Tamil Nadu Government 

Gazette relating to the above G . O . 
No . II ( 2 )/CTR /386 / 2017 . - In exercise of the powers 
conferred by clause (b ) of sub - section ( 1) of Section 9 of 

AMENDMENT 
the Indian Stamp Act, 1899 (Central Act II of 1899 ), the 

At the begining existing Serial No. 1,2 , 3 and 4 of the 
Governor of Tamil Nadu hereby provides for the consolidation 

appendix of G . O . ( D ) No . 233 Highways and Minor Ports 
of duty of Rs. 10 ,00, 000 /- (Rupees Ten Lakh only ) chargeable (HN2) Department dated 06 - 11 - 2015 and in the said 
under the said Act in respect of issue of policies by The Notification under the heading Schedule Virudhunagar District, 
New India Assurance Company Limited through its Regional Rajapalayam Taluk , Therkuvenganallur Village , Column 
Office No. 720000, Coimbatore for the period from 1st April No. 3 , classification of lands will be read as dry instead of 
2017 to 31st March 2018 . 

wet ( for existing Serial No . 1 , 2 , 3 and 4 ). 

[G . O . (D .) No. 95 , Highways and Minor Ports (HN . 2 ), 
Provisions for the Consolidation of duty Chargeable in 

26th April 2017, ASM 13, Comodori ), GOJOTUN 
respect of issue of Policies by the Oriental Insurance 

4600T G - 2048 .] 
Company Limited through its Corporate Business 
Regional Office , Chennai for certain period under the No. II (2 )/HWMP / 389/2017 . — The following Amendment is 
Act. 

issued to G . O . (D ) No. 104 , Highways & Minor Ports 

Department, dated 14 -05 - 2015 and the Notification 
Amendment to Notification 

No. 11 (2 )/HWMP/236 (a - 1) 2015 published at pages No. 1 to 
20 of No . 107 Part- II , Section 2 of the Tamil Nadu Government 

Gazette relating to the above G . O . 
[G .O .(Rt.) No . 216 , Commercial Taxes and Registration ( J1), 
26th April 2017, sklom 13, Gonzul , Shairahuli 

AMENDMENT 
FOTO -2048.] 

In the appendix Notification of G .O . (D ) No. 104 , Highways & 
No.11 (2 )/CTR / 387/2017 . - In exercise of the powers Minor Ports (HN . 2) Department dated 14 -05 - 2015 under the 
conferred by clause (b ) of sub -section ( 1) of Section 9 of heading SCHEDULE Namakkal District, Thiruchengode 
the Indian Stamp Act, 1899 (Central Act II of 1899), the Taluk, Pudupuliyampatti Village in serial No . 6 in column 
Governor of Tamil Nadu hereby makes the following 

No. 6 , new sub division Number 8 / 1B shall be 
amendment to the Notification No . II(2 )/CTR / 370 / 2016 , 

read as 8 / 1A2 
published in page No. 358 of part II -Section 2 of the 

RAJEEV RANJAN , 
Tamil Nadu Government Gazette No. 25 , dated 22 - 06 - 2016 . 

Additional Chief Secretary to Government. 


AMENDMENT 


HOME DEPARTMENT 


For the expression ,“31st March 2017 " appearing in the 
said notification , the expression , “ 31st March 2018 ” shall be 
substituted . 


Constitution of District Munsif Court at Bodinayakanur in 

Theni District by converting the existing District Munsif 
cum - Judicial Magistrate Courts , Bodinayakanur under 
the Tamil Nadu Civil Courts Act. 


[G . O . Ms. No.406 , Home ( Cts - III), 28th April 2017 .] 


K . ARUNACHALAM , 
Joint Secretary to Government. 


No. II ( 2 )/H0 / 390 /2017. - In exercise of the powers conferred 
by Section 10 of the Tamil Nadu Civil Courts Act, 1873 
(Central Act III of 1873 ) and in supersession of Home 


May 17 , 2017 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


451 


Department Notification No. 11 (2 )/HO / 165/ 2016 published at 
Page 154 of part II- Section 2 of the Tamil Nadu Government 
Gazette dated the 2nd March , 2016 , the Governor of 
Tamil Nadu hereby directs that in the District of Theni, the 
Subordinate Judge s Court at Uthamapalayam shall have 
and exercise original jurisdiction over the following local 
limits of the District Munsif Court at Bodinayakanur namely 
Rasingapuram Firka comprising Nagalapuram 
Samathuvapuram and Maniyampatti Villages and Thevaram 
Firka comprising Thevaram , Thevaram Mount, Pannaipuram 
and D . Meenakshipuram Villages and also directs that the 
Subordinate Judge s Court at Theni shall have and exercise 
original jurisdiction over the following local limits of the 
District Munsif Court, Bodinayakanur, namely Bodinayakanur, 
Mela Chokanathapuram , BodiWestMount, Bodi North Mount, 
Kottakudi, Agamalai, Boothipuram , Dombucherry , Uppukottai, 
B . Meenakshipuram , B . Ammapatti, Silamalai and 
Kodangipatti Firkas ( except Koozhayanur, Ayyanarpuram and 
Palarpatti Villages ), with effect from the date of constitution 
of separate District Munsif Court at Bodinayakanur by 
converting the District Munsif -cum - Judicial Magistrate Court 
at Bodinayakanur in Theni District. 


[G . O . ( 3D ). No. 83 , Housing and Urban Development 

(UD - V ), 2nd May 2017 , 1510 19 , Comm I , 
திருவள்ளுவர் ஆண்டு 2048. ) 

No. 11 ( 2 )/HOU / 392 / 2017 . - In exercise of powers conferred 
under Section 113 of Tamil Nadu Town and Country Planning 
Act, 1971 (Tamil Nadu Act 35 of 1972), the Governor of 
Tamil Nadu hereby exempt DR No . 26 ( 3 ) Table - C relating 
to minimum Front Set Back , Rear Set Back and permit 
commercial activity in Ground Floor only since the abutting 
road width is more than 12m in respect of the Ground Floor 
+ 3 Floor Shops cum Residential building with 9 dwelling 
units at HIG Plot Nos . 4 / 1397 & 4 /1398 , 1st Avenue , 
J. J. Nagar West, Chennai- 95 of Nolambur Village , subject 
to the following conditions: 

(i) First Floor, Second Floor and Third Floor should be 
used only for residential purpose and the appellant should 
submit undertaking assuring the same. 


( ii ) Premium FSI charges to be collected for the setback 
violated area . 


NIRANJAN MARDI, 
Additional Chief Secretary to Government. 


( iii ) Car parking arrangements shall be practically 
demarcated at site to satisfy the number of car parking lots 
required as per Development Regulation and to furnish 
photographs of the same to Chennai Metropolitan 
Development Authority . 


HOUSING AND URBAN DEVELOPMENT DEPARTMENT 


Notifications under the Tamil Nadu Town and Country 

Planning Act. 
Relaxation from the Development Regulation of Chennai 

Metropolitan Area relating to the Construction of 
Multi -Storied Building at Ambattur Village , Chennai under 
the Act. 


Exemption from the provisions of Development Regulation 

of Second Master plan for Chennai Metropolitan Area 
relating to the Regularization of exisiting Building at 
Anna Nagar, Chennai under the Act. 

Amendment to Notification . 


[G . O . ( 3D ). No . 84 , Housing and Urban Development 

(UD - V ), 2nd May 2017 , fls 810 19, Comol , 
திருவள்ளுவர் ஆண்டு 2048. ) 

No. 11 (2 )/HOU / 393/ 2017 . — The following amendment is 
issued to Tamil Nadu Government Gazette Notification 
No . 11 ( 2 )/HOU /214 / 2016 , published at page No . 205 in 
Part II, Section 2 (Issue No. 11) dated 16 -03 -2016 .) 


Naduthe powers 


AMENDMENT 


[G . O . Ms. No.74 , Housing and Urban Development (UD1), 

2nd May 2017 , Film 19, Comfort I, 510610 
FOTO -2048.] 

No .1|( 2 ) /HOU /391/ 2017 . - In exercise of the powers 
conferred by Section 113 of the Tamil Nadu Town and 
Country Planning Act, 1971 (Tamil Nadu Act 35 of 1972 ), 
the Governor of Tamil Nadu hereby relaxes DR No. 28 (2 ) (C ) 
of Second Master Plan for Chennai Metropolitan Area , 2026 
relating to abutting road width upto 9.40 % within a distance 
of 500 metre from the site in favour of the Executive Engineer 
& ADO ., Tamil Nadu Housing Board , Chennai- 101 to issue 
Planning permission for the construction of Multi -storeyed 
Group Development building with 11 Blocks Residential 
Building with 2394 L .I.G . Dwelling units each block with Stilt 
Floor + 19 floors (i.e . 1st Floor to 19th Floor) and a Shop 
Building with Ground Floor only , abutting Vanagaram Road, 
Ambattur , Chennai in S .No. 492, 493 , 194 , 496 , 497 / 1 , 
497 /2 , 498 /1, 498 /2 , 499 , 500 / 1 part (T . S . No. 2 part), 
500 /2 part (T . S .No. 2 part ), 513/ 1 part (T . S .No . 2 part ), 
513 /2 part (T . S . No. 2 part), 520 part (T . S .No . 3 part ), 
521/2 part ( T . S . No. 3 part ), 522/ 1 , 522/2 , 522 / 3 , 522 / 4 , 
522 /5 , 522 /6 , 522 /7 , 523 part ( T . S .No. 3 part) and 524 part 
(T . S .No. 3 part ), Block No. 67 & 68 of Ambattur Village . 


The existing words " to pay premium FSI Charge for the 
area over and above the approved plan area” shall be read 
as to pay premium FSI charges for the area over and above 
the alowable FSI of 1 .50 .” 


Exemption from the provisions of Development Regulation 

of Chennai Metropolitan Development Area relating to 
the existing Residential Building at Korattur Village , 
Chennai under the Act . 


T.S. No. 3 part), 520 " part (T.S.No.2 part), 


[G . O . (3D ).No.86 , Housing and Urban Development (UD - V ), 

3rd May 2017, Flórico 20, Como164), (15026Touri 
360076 - 2048.] 

No. 11 (2 )/HOU /394 /2017 . - In exercise of powers conferred 
under Section 113 of Tamil Nadu Town and Country Planning 
Act, 1971 (Tamil Nadu Act 35 of 1972), the Governor of 
Tamil Nadu hereby exempt the existing Group Development 
of 5 blocks of Stilt + 2 Floors residential building with 
21 dwelling units at Plot No. A , B , C , D & E Annai Nagar 
in S .No. 164 /1C2A , 164 /1C2B , T . S .No . 98 / 2 and 98 / 3 , 


Exemption from the provisions of Development Regulation 

of Chennai Metropolitan Development Area relating to 
the existing shops cum residential building at J. J . Nagar 
West, Nolambur Village, Chennai under the Act. 


452 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 2 


Block No. 33 , Ward No. E of Korratur Village Chennai from 
the provisions of DR No . 27 ( 2 ) relating to width of abutting 
road ( which is less by 0 .78m ) , DR 27 ( 3) E(i) relating to Front 
Set Back , DR 27 (3 ) E (ii) relating to Side Set Back on both 
sides and DR 27 ( 3 ) E( iii ) relating to Rear Set Back , subject 
to the condition that car parking arrangements should be 
practically demarcated at site to satisfy the number of car 
parking lots required as per Development Regulation , of 
SMP for Chennai Metropolitan Area 2026 . 


DHARMENDRA PRATAP YADAV, 

Secretary to Government. 


LABOUR AND EMPLOYMENT DEPARTMENT 


Declaration of News Print and Paper Manufacturing 

Industry to be a Public Utility Service under the Industrial 
Disputes Act . 


[ G . O . ( Rt . ). No . 125 , Labour and Employment (D2) , 

19th April 2017 , சித்திரை 6 , ஹேவிளம்பி , திருவள்ளுவர் 
ஆண்டு- 2048. ) 

No.II( 2 )/LE/ 395 / 2017 . -- WHEREAS the Governor of 
Tamil Nadu is satisfied that public interest requires that the 
“ Newsprint and Paper Manufacturing Industry ” should be 
declared as public utility service for the purposes of the 
Industrial Disputes Act , 1947 (Central Act XIV of 1947 ) ; 

NOW THEREFORE , in exercise of the powers conferred 
by sub -clause (vi ) of clause (n ) of Section 2 of the said Act, 
the Governor of Tamil Nadu hereby declares the “Newsprint 
and Paper Manufacturing Industry ” to be a public utility 
service for the purposes of the said Act for a period of six 
months from the date of publication of this Notification in 
the Tamil Nadu Government Gazette . 


மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
10 ( 2A ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு சேலம் , 
தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

இணைப்பு 

எழுவினா 
கோரிக்கை எண் 2 : 

திரு . கே . கோவிந்து , முதுநிலை நடத்துனரின் (பணி எண் . 
CR 5551 ) என்பவரின் ஊதிய உயர்வை நிர்வாகம் திரண்ட 
பயனின்றி ஆறு (6 ) மாதம் தள்ளி வைத்து நிர்வாகம் வழங்கிய 
20 - 07 - 2014 நாளிட்ட உத்தரவினையும் அவரது ஊதிய உயர்வை 
திரண்ட பயனுடன் ஆறு ( 6 ) மாதகாலம் தள்ளி வைத்து வழங்கிய 
24 - 09 - 2014 நாளிட்ட உத்தரவினையும் மற்றும் அவரது ஊதிய 
உயர்வை திரண்ட பயனுடன் ஐந்து (5 ) வருட காலம் தள்ளி 
வைத்து அளித்த 16 - 10 - 2014 நாளிட்ட உத்தரவினையும் ரத்து 
செய்ய வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
நியாயமானதுதானா ? ஆம் எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 
தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் , மதுரை . 

[ அரசாணை (டி ) எண் 151, தொழிலாளர் மற்றும் 
வேலைவாய்ப்பு (சி ) த் துறை , 17 மார்ச் 2017 , பங்குனி 4 , 

துன்முகி , திருவள்ளுவர் ஆண்டு - 2048.) 
No .II (2 ) LE / 397/2017 - இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்துக் கழகம் மதுரை என்ற நிர்வாகத்திற்கும் , தமிழ்நாடு 
அரசு போக்குவரத்துக் கழக தேசிய தொழிலாளர் சங்கம் , 
(INTUC ) மதுரை என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே 
தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

மேற்சொன்ன தகராறை மதுரை , தொழிலாளர் நீதிமன்றத் 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் 
அவர்கள் கருதுவதாலும் ; 

1947 ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் (மத்திய 
சட்டம் XIVI1947 ) 10 ( 1 )(c ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் வரம்பு 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறை , 
இணைப்பில் காணும் எழுவினாவுடன் மதுரை , தொழிலாளர் 
நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் 
ஆணையிடுகிறார் . 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
10 ( 2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
மதுரை , தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

இணைப்பு 

எழுவினா 
திரு . K . பாண்டி , ஓட்டுனருக்கு (பணி எண் . DR 09821 ), 
வருடாந்திர ஊதிய உயர்வினை மூன்று வருட காலத்திற்கு 
அதன் திரண்ட பயனுடன் ( With Cumulative Effect ) நிறுத்தம் 
செய்து நிர்வாகம் வழங்கிய 30 - 04 - 2014 நாளிட்ட உத்தரவினை 
ரத்து செய்ய வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
நியாயமானதா ? ஆம் எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 
மோகன் புரேவெரிஸ் அண்ட் டிஸ்டிலெரிஸ் லிமிடெட் , 

சென்னை - 87 . 
[ அரசாணை ( டி ) எண் 189 , தொழிலாளர் மற்றும் 
வேலைவாய்ப்பு ( அ ) த் துறை , 3 ஏப்ரல் 2017 , பங்குனி 21, 

துன்முகி , திருவள்ளுவர் ஆண்டு - 2048 .) 
No.II ( 2 )/LE/ 398 / 2017 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக சென்னை , வளசரவாக்கம் 
என்ற இடத்தில் இயங்கிவரும் மோகன் புரேவெரிஸ் அண்ட் 


Disputes between Workmen and Managements 

referred to Labour Courts for Adjudication . 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் , (சேலம் ) , 

தருமபுரி மண்ட லம் . 
[ அரசாணை (டி ) எண் 131 , தொழிலாளர் மற்றும் 
வேலைவாய்ப்பு ( சி ) த் துறை , 14 மார்ச் 2017 , பங்குனி 1 , 

துன்முகி , திருவள்ளுவர் ஆண்டு - 2048 .) 
No.II( 2 )/LE/ 396 / 2017 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்துக் கழகம் (சேலம் ) தருமபுரி மண்டலம் என்ற 
நிர்வாகத்திற்கும் , தமிழ்நாடு தொழிலாளர் குறைதீர்க்கும் 
தொழிற்சங்கம் , ஈரோடு மாவட்டம் என்ற 
தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று 
அரசு கருதுவதாலும் ; 

மேற்சொன்ன தகராறை சேலம் தொழிலாளர் நீதிமன்றத் 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் 
அவர்கள் கருதுவதாலும் ; 

1947 ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் (மத்திய 
சட்டம் XIV / 1947 ) 10 ( 1)(c ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் வரம்பு 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறை , 
இணைப்பில் காணும் எழுவினாவுடன் சேலம் , தொழிலாளர் 
நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் 
ஆணையிடுகிறார் . 


May 17 , 2017] | 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


453 


திரு . ஜெயபால் கூட்டமைப்பு என்ற நிர்வாக 


தகராறை என்று அர 


அடிக்காக 


டிஸ்டிலெரிஸ் லிமிடெட் என்ற நிர்வாகத்திற்கும் , ஒன்றுபட்ட 

இணைப்பு 
தொழிலாளர் கூட்டமைப்பு என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே 
திரு . ஜெயபால் உள்ளிட்ட 5 தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்ட 

எழுவினா 
பணியிட மாற்றம் குறித்த உத்தரவினை இரத்து செய்யக்கோரி கீழ்க்கண்ட பட்டியலில் உள்ள 66 தொழிலாளர்களுக்கு 
தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 19 - 08 - 2013 முதல் வேலையளிக்க மறுத்து வரும் All Cargo 
மேற்சொன்ன தகராறை சென்னை , தொழிலாளர் நீதிமன்றத் 

Logistics என்ற நிர்வாகத்தின் செயலை மறுத்து அவர்களுக்கு 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் 

மீண்டும் பணி வழங்கக் கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
அவர்கள் கருதுவதாலும் ; 

நியாயமானதுதானா ? ஆம் எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்க . 
1947 ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய SI. No . 

Name 

Department 
சட்டம் XIVI1947 ) 10 ( 1 ) (c ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் வரம்பு 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 

B . Mani Singh Chavan Forklift Operator 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சென்னை , 

S . Madan Kumar 

Forklift Operator 
தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் 
என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

R . Madhivanan 

Forklift Operator 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 

M . Manil 

Forklift Operator 
10 (2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

G . Sathyasellan 

Forklift Operator 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
மதுரை , தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

R . Srinivasan 

Forklift Operator 
இணைப்பு 

G . Chinadurai 

Forklift Operator 
எழுவினா 

Abithesh Kumar Yathav Forklift Operator 
திரு . ஜெயபால் , திருப்பி . குமார் மற்றும் திரு . சிவபிரகாசம் 9 . 

K . Muthu Kumar 

Forklift Operator 
ஆகியோரை ஆந்திர மாநிலம் , இராமசந்திராபுரம் என்ற 10 . J. Ashok Kumar 

Forklift Operator 
இடத்திற்கும் திரு . K . . . குபேந்திரன் என்பவரை திருநெல்வேலி 
மாவட்டம் , வடகன்குளம் என்ற இடத்திற்கும் , 

G . Raj Kumar 

Forklift Operator 
திரு . ஆர் . ரமேஷ்குமார் என்பவரை தூத்துக்குடி மாவட்டத்தில் 

M . Saravanan 

Forklift Operator 
உள்ள கயத்தாறு என்ற இடத்திற்கும் பணியிட மாற்றம் 
செய்யப்பட்டதை இரத்து செய்து மீண்டும் சென்னை , வளசரவாக்கம் 

S . Ravinder Sharma Forklift Operator 
என்ற இடத்திலேயே பணிதொடர்ச்சியுடன் , பணி மறுக்கப்பட்ட 

Y . Pasullur Rahuman Forklift Operator 
காலத்திற்கான ஊதியம் மற்றும் அனைத்து படிகளும் 
வழங்ககோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 

Tamilvanan 

Forklift Operator 
நியாயமானதுதானா ? ஆம் எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்க . 

16 . E . Ramesh 

Forklift Operator 
M . Abdul Sagur 

Forklift Operator 
ஆல்கார்கோ லாஜிஸ்டிக் லிட் , எர்ணாவூர் , சென்னை . 

18 . R . Susil Mishra 

Forklift Operator 
[ அரசாணை ( டி ) எண் 190 , தொழிலாளர் மற்றும் 
வேலைவாய்ப்பு ( அ ) த் துறை , 3 ஏப்ரல் 2017 , பங்குனி 21 , 

S . Rajasekar 

Forklift Operator 
துன்முகி , திருவள்ளுவர் ஆண்டு - 2048 .) 

20 . D . Murali 

Forklift Operator 
No.II ( 2 )/ LE / 399 / 2017 . - இந்த ஆணையின் இணைப்பில் 

K . P . Murali 

Forklift Operator 
குறிப்பிட்டுள்ள பொருட்கள் தொடர்பாக சென்னை , எர்ணாவூரில் 
இயங்கி வரும் ஆல்கார்கோ லாஜிஸ்டிக் லிமிடெட் என்ற 

M . Jagan 

Forklift Operator 
நிர்வாகத்திற்கும் , சென்னை ஏற்றுமதி வளாக ஊழியர்கள் மற்றும் 

S . Shirif 

Forklift Operator 
பொதுத் தொழிலாளர்கள் சங்கம் ( CITU ) என்ற 
தொழிற்சங்கத்திற்குமிடையே 66 தொழிலாளர்களுக்கு 

Abithesh Yadav 

Forklift Operator 
வேலையளிக்க மறுத்து வருவது குறித்து தொழிற்தகராறு 

Inthiramani Mishra 

Forklift Operator 
எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

A . Anburose 
மேற்சொன்ன தகராறை சென்னை , தொழிலாளர் நீதிமன்றத் 

Forklift Operator 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் 

N .V . Murugesh 

Forklift Operator 
அவர்கள் கருதுவதாலும் ; 

28 . C . Gopi 

Forklift Operator 
1947 ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 
சட்டம் XIVI1947 ) 10 ( 1)(c ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் வரம்பு 

S . Dinakaran 

Forklift Operator 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 

Papaya Jana 

Forklift Operator 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சென்னை , 
தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் 

M . Nirajan Kumar 

Forklift Operator 
என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

S . Saravana Kumar 

Forklift Operator 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 33 . S . Sarack Sharma 

Forklift Operator 
10 (2A ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 

D . Jafinah 

Seal Cutters 
சென்னை , தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

D . Samuvel 

Seal Cutters 
36 . J. Ravi Kumar 

Seal Cutters 


17 . 


27. 


454 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 2 


37 . 


ஆண்டு தொண்யைப் 
பயம் அளிக்கட்டுகள் 


SI. No . Name 

Department 

1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 

சட்டம் XIVI1947 ) 10( 1 )( c ) பிரிவிலும் , 10 (1)(d ) பிரிவின் வரம்பு 
R . Elliaya 

Seal Cutters 

நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
38 . | Y . Ashok 

Seal Cutters தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சென்னை , 

தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் 
S . Vijaya Kumar 

RTG Helper 

என்று இதனால் ஆணையிடுகிறார் . 
A . Yuvaraj 

RTG Helper 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
Shasathri 

Checkers 

10 (2A ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
N . Ramana 

Checkers 

சென்னை , தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக் 
M . Vinoth 

Checkers 

கொள்ளப்படுகிறது . 
R . Prem Kumar Checkers 

இணைப்பு 
S . Karthick Checkers 

எழுவினா 
A . Muhammed Imthiyas RTG Operator 

திரு . எஸ் . வெங்கட்ராமன் , நடத்துநரின் (பணி எண் . 
C . Ferosh 

RTG Operator 

C50076 ) ஆண்டு ஊதிய உயர்வை 24 மாத காலம் தொடர் 

விளைவுடன் தள்ளி வைத்து நிர்வாகத்தால் வழங்கப்பட்ட 
N . Akimkhan 

RTG Operator 03 - 01 - 2009 தேதியிட்ட உத்தரவினை ரத்து செய்ய வேண்டும் 

என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆம் 
Abdul Mehfuj Khan 

RTG Operator 

எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 
Upendra Prasand 

CFS Helper 
Guarang Chanddra Malik RS Helper 

தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் லிட் , 

கும்பகோணம் கோட்டம் மதுரை . 
Shyam Sundar 

RS Helper 
Abdul Tamim Basha RS Helper 

[ அரசாணை ( டி ) எண் 209 , தொழிலாளர் மற்றும் 

வேலைவாய்ப்பு ( சி ) த் துறை , 6 ஏப்ரல் 2017 , 
Dilip Kumar Shukla RS Helper 

பங்குனி 24 , துன்முகி , திருவள்ளுவர் ஆண்டு - 2048.) 
Muhammed Sadiq 

RS Helper 

No . II (2 )/LE/ 401 /2017 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
M . Sam Suddin 

RS Operator குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு 
Sayeed Ahamed 

RS Operator 

போக்குவரத்துக் கழக லிட் , கும்பகோணம் கோட்டம் என்ற 

நிர்வாகத்திற்கும் , தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழியர் சங்கம் , 
Bridjesh Kumar Mishra RS Operator 

கும்பகோணம் என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு 
Sharwan Singh 

RS Operator எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 
Reghavendra 

RS Operator 

மேற்சொன்ன தகராறை கடலூர் , தொழிலாளர் நீதிமன்றத் 
Arshadullah 

RS Operator 

தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் 

அவர்கள் கருதுவதாலும் ; 
Mohammed Gulab 

Electric Helper 

மேலும் 1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
Abdul Hammed Gulab Welder 

( மத்திய சட்டம் XIV /1947 ) 10(1)(C ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் 
Abdul Ali Khan 

Tyre Mechanic வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் 

கொண்டு , தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறை , 
Sani Ali Khan 

Mechanic Helper 

இணைப்பில் காணும் எழுவினாவுடன் கடலூர் , தொழிலாளர் 
Abiragam 

Office Assistant நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் 

ஆணையிடுகிறார் . 
மாநகர போக்குவரத்துக் கழகம் , சென்னை . 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
[ அரசாணை (டி ) எண் 194 , தொழிலாளர் மற்றும் 

10( 2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
வேலைவாய்ப்பு ( அ1) த் துறை , 5 ஏப்ரல் 2017 , பங்குனி 23 , நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
துன்முகி , திருவள்ளுவர் ஆண்டு - 2048. ) 

கடலூர் , தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 
No. II( 2)/LE /400/ 2017 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருட்கள் தொடர்பாக சென்னை மாநகர 

இணைப்பு 
போக்குவரத்துக் கழகம் என்ற நிர்வாகத்திற்கும் , அரசாங்க 

எழுவினா 
போக்குவரத்து ஊழியர் சங்கம் என்ற தொழிற் 
சங்கத்திற்குமிடையே திரு . எஸ் . வெங்கட்ராமன் , நடத்துநருக்கு திரு . பஞ்சநாதன் என்ற ஓட்டுனருக்கு (பணி எண் . 97DR 
(பணி எண் . C50076 ) வழங்கப்பட்ட தண்டனையினை ரத்து 

1033 ) வருடாந்திர ஊதிய உயர்வை மூன்று வருட காலத்திற்கு 
செய்யக் கோரி தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு தொடர்ச்சியாக நிறுத்தம் செய்து நிர்வாகம் வழங்கிய 
கருதுவதாலும் ; 

24 - 07 - 2015 நாளிட்ட உத்தரவினை இரத்து செய்ய வேண்டும் 
மேற்சொன்ன தகராறை சென்னை , தொழிலாளர் நீதிமன்றத் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆம் 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் எனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 
அவர்கள் கருதுவதாலும் ; 


66 . 


மணப்பில் நாடு ஆளுநர் வழங்கியுள்ளலும், 1000 


May 17, 2017 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


455 


8) என்பவராஜ், பயணச்பணியில் சேர்க்கு 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் , 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
திருநெல்வேலி , லிட் , நாகர்கோவில் 

10( 2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
[ அரசாணை ( டி ) எண் 210 , தொழிலாளர் மற்றும் 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 

திருநெல்வேலி , தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக் 
வேலைவாய்ப்பு (சி ) த் துறை , 6 ஏப்ரல் 2017 , 

கொள்ளப்படுகிறது . 
பங்குனி 24 , துன்முகி , திருவள்ளுவர் ஆண்டு - 2048. ) 
No . II( 2 )/LE / 402 / 2017 . - இந்த ஆணையின் இணைப்பில் 

இணைப்பு 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு 

எழுவினா 
போக்குவரத்துக் கழகம் , திருநெல்வேலி லிட் , நாகர்கோவில் 
என்ற நிர்வாகத்திற்கும் , கன்னியாகுமரி மாவட்ட பாரதீய அரசு 

திரு . D . போவாஸ் , பயணச்சீட்டு ஆய்வாளருக்கு 
போக்குவரத்து தொழிலாளர் சங்கம் , நாகர்கோவில் என்ற 

( பணி எண் . 6795 ) அவருடன் ஒரே நாளில் பணியில் சேர்ந்து 
தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று பணி புரியும் திரு . C . பால்ராஜ் , பயணச்சீட்டு ஆய்வாளர் 
அரசு கருதுவதாலும் ; 

(இடிபி எண் . 3458 ) என்பவர் பெற்று வரும் அடிப்படை 

சம்பளத்திற்கு இணையாக அடிப்படை சம்பளம் நிர்ணயம் செய்ய 
மேற்சொன்ன தகராறை திருநெல்வேலி தொழிலாளர் 

வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு 
ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

நியாயமானதுதானா ? ஆம் எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 
1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 

தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் , 
( மத்திய சட்டம் XIV /1947 ) 10 (1)(C) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 

திருநெல்வேலி , கோட்டம் , நாகர்கோவில் 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , [ அரசாணை ( டி ) எண் 212 , தொழிலாளர் மற்றும் 
இணைப்பில் காணும் எழுவினாவுடன் திருநெல்வேலி , தொழிலாளர் 

வேலைவாய்ப்பு (சித் துறை , 6 ஏப்ரல் 2017 , 
நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் 

பங்குனி 24 , துன்முகி , திருவள்ளுவர் ஆண்டு - 2048 .) 
ஆணையிடுகிறார் . 

No . II(2 )/LE / 404/2017 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 

குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு 
10 ( 2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 

போக்குவரத்துக் கழகம் திருநெல்வேலி கோட்டம் , நாகர்கோவில் 
திருநெல்வேலி , தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக் 

என்ற நிர்வாகத்திற்கும் , தமிழக அரசு போக்குவரத்துக் கழக 
கொள்ளப்படுகிறது . 

காமராஜ் நாடார் தொழிலாளர் சங்கம் , நாகர்கோவில் என்ற 

தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று 
இணைப்பு 

அரசு கருதுவதாலும் ; 
எழுவினா 

மேற்சொன்ன தகராறை திருநெல்வேலி தொழிலாளர் 
திரு . எம் . செந்தில்குமார் , ஓட்டுனரின் (பணி எண் . 2384 ) நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு 
ஊதிய உயர்வை வருங்காலத்தில் பாதிக்கும் வண்ணம் மூன்று 

ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
வருடங்களுக்கு நிறுத்தி வைத்து நிர்வாகம் வழங்கிய 
15 - 06 - 2013 நாளிட்ட உத்தரவினை ரத்து செய்ய வேண்டும் 1947 - ஆம் ஆண்டு தொழில்தகராறுகள் சட்டத்தின் 
என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆம் ( மத்திய சட்டம் XIV /1947 ) 10 (1)(c ) பிரிவிலும் , 10 (1)(d ) பிரிவின் 
எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 

வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் 

கொண்டு , தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , 
தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் , நாகர்கோவில் 

இணைப்பில் காணும் எழுவினாவுடன் திருநெல்வேலி , 
[ அரசாணை ( டி ) எண் 211 , தொழிலாளர் மற்றும் தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் 
வேலைவாய்ப்பு ( சி ) த் துறை , 6 ஏப்ரல் 2017 , 

என்று இதனால் ஆணையிடுகிறார் . 
பங்குனி 24 , துன்முகி , திருவள்ளுவர் ஆண்டு - 2048 .) 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
No . II ( 2 )/ LE / 403/ 2017 . - இந்த ஆணையின் இணைப்பில் 

10 (2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
போக்குவரத்துக் கழகம் நாகர்கோவில் என்ற நிர்வாகத்திற்கும் , 
தமிழக அரசு போக்குவரத்து தொழிலாளர் சங்கம் , நாகர்கோவில் 

திருநெல்வேலி , தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக் 
என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது 

கொள்ளப்படுகிறது . 
என்று அரசு கருதுவதாலும் ; 

இணைப்பு 
மேற்சொன்ன தகராறை திருநெல்வேலி தொழிலாளர் 

எழுவினா 
நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு 
ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

திரு . V . பினு , உதவி டிரேட்ஸ்மேன் (பணி எண் . 3661) 
1947 - ஆம் ஆண்டு தொழில்தகராறுகள் சட்டத்தின் 

என்பவரின் ஊதிய உயர்வினை வருங்காலத்தில் பாதிக்கும் 
( மத்திய சட்டம் XIV / 1947 ) 10(1)(c ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் 

வண்ணம் மூன்று வருடங்களுக்கு நிறுத்தி வைத்தும் மற்றும் 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 

அவர் பணிக்கு வராத நாட்களை சம்பளமில்லா விடுப்பாக 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , 

ஒழுங்குபடுத்தியும் நிர்வாகம் பிறப்பித்த 23 - 07 - 2010ம் தேதியிட்ட 
இணைப்பில் காணும் எழுவினாவுடன் திருநெல்வேலி , தொழிலாளர் 

உத்தரவினை ரத்து செய்ய வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் 
நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆம் எனில் , உரிய உத்தரவு 
ஆணையிடுகிறார் . 

பிறப்பிக்கவும் . 


ஆண்டு தொழிற்கலம் பெற்றுக்கெகுமாறு 
மேலும், 1947 - ஆ . இந்த ஆணைள் 
தீர்ப்பு ஆ " கேட்டுக் 


102 இது மூன்றுதாழிலாளர் 


TM 


456 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part || - Sec . 2 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
திருநெல்வேலி லிட் , நாகர்கோவில் 

10( 2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
[ அரசாணை ( டி ) எண் 213 , தொழிலாளர் மற்றும் 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 

மதுரை , தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக் 
வேலைவாய்ப்பு (சி ) த் துறை, 6 ஏப்ரல் 2017 , 

கொள்ளப்படுகிறது . 
பங்குனி 24, துன்முகி , திருவள்ளுவர் ஆண்டு - 2048 ) 
No . II(2)/LE / 405/ 2017 . - இந்த ஆணையின் இணைப்பில் 

இணைப்பு 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு 

எழுவினா 
போக்குவரத்துக் கழகம் திருநெல்வேலி லிட் , நாகர்கோவில் 

ஓட்டுநர் , திரு . N . ஸ்ரீனிவாசராகவன் , (பணி எண் DR 
என்ற நிர்வாகத்திற்கும் , தமிழக அரசு போக்குவரத்து தொழிலாளர் 

10561 ) என்பவருக்கு வருடாந்திர ஊதிய உயர்வினை ஒரு வருடம் 
சங்கம் , நாகர்கோவில் என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே 

அதன் திரண்ட பயன்களுடன் நிறுத்தம் செய்து நிர்வாகம் 
தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; வழங்கிய 12 - 06 - 2014 - ஆம் நாளிட்ட உத்தரவினை ரத்து செய்ய 
மேற்சொன்ன தகராறை திருநெல்வேலி தொழிலாளர் 

வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதா ? 
நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆம் எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 
ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

[ அரசாணை ( டி ) எண் 218 , தொழிலாளர் மற்றும் 
1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 

வேலைவாய்ப்பு ( பி1) த் துறை , 13 ஏப்ரல் 2017 , 
(மத்திய சட்டம் XIV / 1947 ) 10 (1)(c ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் பங்குனி 31 துன்முகி , திருவள்ளுவர் ஆண்டு - 2048 .) 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் 
கொண்டு , தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , 

No . ||(2 )/LE/ 407/ 2017 - இந்த ஆணையின் இணைப்பில் 
இணைப்பில் காணும் எழுவினாவுடன் திருநெல்வேலி , 

குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு 
தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் 

போக்குவரத்துக் கழகம் விருதுநகர் என்ற நிர்வாகத்திற்கும் , 

அரசு போக்குவரத்து தொழிலாளர் சங்கம் (சி . ஐ . டி . யு ) விருதுநகர் 
என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் என்று அரசு கருதுவதாலும் ; 
10( 2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 

அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
திருநெல்வேலி , தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக் 
கொள்ளப்படுகிறது . 

1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 

( மத்திய சட்டம் XIV / 1947 ) 10(1)(C ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் 
இணைப்பு 

வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
எழுவினா 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , மதுரை 

தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் 
திரு . S . தேவதாசன் , பயணச்சீட்டு ஆய்வாளர் (பணி எண் . என்று இதனால் ஆணையிடுகிறார் . 
1028 ) என்பவரின் அடிப்படை சம்பளத்தை பணியில் இளையவரான 
திரு . ஜி . அனந்தகிருஷ்ணன் , முதுநிலை பயணச்சீட்டு ஆய்வாளர் 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
(பணி எண் . 5650 ) என்பவர் பெற்று வரும் அடிப்படை 

10(2ஏ ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
சம்பளத்திற்கு இணையாக நிர்ணயம் செய்து வழங்க வேண்டும் 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆம் 

மதுரை , தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக் 

கொள்ளப்படுகிறது . 
எனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 

இணைப்பு 
தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் , விருதுநகர் 

எழுவினா 
[ அரசாணை ( டி ) எண் 217 , தொழிலாளர் மற்றும் 
வேலைவாய்ப்பு ( பி1) த் துறை , 13 ஏப்ரல் 2017 , 

ஓட்டுநர் , திரு . என் . விஜயபால்ராஜ் (பணி எண் DR 31043) 
பங்குனி 31 துன்முகி , திருவள்ளுவர் ஆண்டு - 2048 .) 

என்பவருக்கு வருடாந்திர ஊதிய உயர்வு ஒரு வருடம் அதன் 

திரண்ட பயன்களுடன் நிறுத்தம் செய்து நிர்வாகம் வழங்கிய 
No . ||(2 )/LE/ 406/ 2017 - இந்த ஆணையின் இணைப்பில் 19- 08 - 2015 - ஆம் நாளிட்ட உத்தரவினை ரத்து செய்ய வேண்டும் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதா ? 
போக்குவரத்துக் கழகம் விருதுநகர் என்ற நிர்வாகத்திற்கும் , 
தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழக ஒர்க்கர்ஸ் யூனியன் 

ஆம் எனில் , தக்க உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 
( AITUC) , விருதுநகர் என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே 
தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் , 

திருநெல்வேலி 
மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

[ அரசாணை ( டி ) எண் 219 , தொழிலாளர் மற்றும் 

வேலைவாய்ப்பு ( பி1) த் துறை, 13 ஏப்ரல் 2017 , 
1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 

பங்குனி 31 , துன்முகி , திருவள்ளுவர் ஆண்டு - 2048.) 
( மத்திய சட்டம் XIV / 1947 ) 10(1)(C ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் 

No . II(2 )/LE / 408 / 2017 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
கொண்டு , தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , 

குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு 
மதுரை தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப் போக்குவரத்துக் கழகம் திருநெல்வேலி என்ற நிர்வாகத்திற்கும் , 
வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 


May 17 , 2017] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


457 


நெல்லை சிதம்பரனார் குமரி மாவட்ட அரசு போக்குவரத்து 

இணைப்பு 
எம்ப்ளாயீஸ் யூனியன் திருநெல்வேலி என்ற தொழிற் 

எழுவினா 
சங்கத்திற்குமிடையே தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று 
அரசு கருதுவதாலும் ; 

ஓட்டுநர் திரு . N . ரவிச்சந்திரன் (பணி எண் .5805 ) என்பவரின் 

வருடாந்திர ஊதிய உயர்வினை அதன் திரண்ட பயனுடன் ஆறு 
மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

மாதங்களுக்கு நிறுத்தி வைத்து நிர்வாகம் வழங்கிய 

25 - 03 - 2015 - ஆம் நாளிட்ட உத்தரவினை ரத்து செய்ய வேண்டும் 
1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? 
( மத்திய சட்டம் XIV / 1947 ) 10(1)(C ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் ஆமெனில் உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் 
கொண்டு , தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , 
திருநெல்வேலி , தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்கு அனுப்பப்பட 

தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் , 
வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

திருநெல்வேலி லிமிடெட் . 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 

[ அரசாணை ( டி ) எண் 246 , தொழிலாளர் மற்றும் 
10 ( 2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

வேலைவாய்ப்பு ( பி1) த் துறை , 2 மே 2017 , 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 

சித்திரை 19 , ஹேவிளம்பி , திருவள்ளுவர் ஆண்டு - 2048 .) 
திருநெல்வேலி , தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக் 

No . II(2)/LE / 410 /2017 . -- இந்த ஆணையின் இணைப்பில் 
கொள்ளப்படுகிறது . 

குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு 
இணைப்பு 

போக்குவரத்துக் கழகம் திருநெல்வேலி லிமிடெட் என்ற 
எழுவினா 

நிர்வாகத்திற்கும் , நெல்லை சிதம்பரனார் , குமரி மாவட்ட அரசு 

போக்குவரத்து எம்ப்ளாயீஸ் யூனியன் , திருநெல்வேலி என்ற 
திரு . D . செல்வராஜ் , தினக்கூலி ஓட்டுநர் (பணி எண் . 

தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று 
11574 ) என்பவரின் மாதாந்திர சம்பள நிலைக்கு ஏற்றுக்கொள்ளும் 

அரசு கருதுவதாலும் ; 
காலத்தை மேலும் ஆறு மாதம் நீட்டித்து வைத்து நிர்வாகம் 
வழங்கிய 19 - 12 - 2013 - ஆம் நாளிட்ட உத்தரவினை ரத்து செய்ய மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
நியாயமானதுதானா ? 

1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
ஆமெனில் உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 

( மத்திய சட்டம் XIV / 1947 ) 10(1)(C ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் 

வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
[ அரசாணை ( டி ) எண் 247 , தொழிலாளர் மற்றும் 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , 
வேலைவாய்ப்பு ( பி1) த் துறை , 2 மே 2017 , 

திருநெல்வேலி , தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட 
சித்திரை 19 , ஹேவிளம்பி , திருவள்ளுவர் ஆண்டு - 2048.) 

வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 
No . ||(2 )/LE/ 409/2017 . -- இந்த ஆணையின் இணைப்பில் மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு 10(2ஏ ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
போக்குவரத்துக் கழகம் திருநெல்வேலி லிமிடெட் என்ற நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
நிர்வாகத்திற்கும் , நெல்லை சிதம்பரனார் , குமரி மாவட்ட அரசு திருநெல்வேலி , தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக் 
போக்குவரத்து எம்ப்ளாயீஸ் யூனியன் ( JDLF ) , திருநெல்வேலி கொள்ளப்படுகிறது . 
என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற் தகராறு 
எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

இணைப்பு 
மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 

எழுவினா 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

ஓட்டுனர் , திரு . R . ஜெயக்குமார் , ( பணி எண் . 5767 ) 
1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் வருடாந்திர ஊதிய உயர்வை அதன் திரண்ட பயனுடன் ஆறு 
( மத்திய சட்டம் XIV /1947 ) 10(1)(C ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் மாதத்திற்கு நிறுத்தி வைத்து நிர்வாகம் வழங்கிய 28 - 01- 2013 - ஆம் 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் நாளிட்ட உத்தரவினை ரத்து செய்ய வேண்டும் என்ற 
கொண்டு , தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? 
திருநெல்வேலி , தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட 
வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

ஆம் எனில் உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 

பெ . அமுதா , 
10 (2ஏ ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

அரசுச் செயலாளர் . 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
திருநெல்வேலி , தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக் 
கொள்ளப்படுகிறது . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


